© [Regd. No. TN/CCN/467/2012-14. 


GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 


2024 [Price: Rs. 1.60 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 3] CHENNAI, WEDNESDAY, JANUARY 17, 2024 
Thai 3, Sobakiruthu, Thiruvalluvar Aandu—2055 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 
Pages. Pages. 
தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ RURAL DEVELOPMENT AND 
துறை PANCHAYAT RAJ DEPARTMENT 
Labour Courts for Adjudications. .. 20-22 Tamil Nadu Panchayats Act.—Exclusion of 
certain Lands from operation ல்‌ 3 22 


D.T.P.—ll-2 (3)—1 [19] 


20 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 


Disputes between Workmen and Managements referred 
to Labour Courts for Adjudications. 


அரசு விரைவுப்‌ போக்குவரத்துக்‌ கழகம்‌, தூத்துக்குடி. 


[அரசானை (ig) சனம்‌ 658, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 7 டிசம்பர்‌ 2023, காரத்திகை 15, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 

11௦.॥(2/07/50/41/2024.--அரசு விரைவுப்‌ போக்குவரத்துக்‌ 
தூத்துக்குடி என்ற நிர்வாகத்திற்கும்‌, அரசு விரைவுப்‌ 
போக்குவரத்து ஊழியர்‌ சங்கம்‌ (சி.ஐ.டி.யு), தூத்துக்குடி என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌ 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(0(0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


கழகம்‌, 


எழுவினா 

மனுதாரர்‌ திரு. ௩. ஜோதிகுமார்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌.36163) 
என்பவருக்கு நிர்வாகத்தால்‌ வழங்கப்பட்ட மேல்முறையீட்டு ஆணை 
எண்‌. 002445/டிஎல்‌1/ அவிபோக/2017, 14.03.2017 நாளிட்ட உத்தரவில்‌ 
அன்னாரது பணி நிரந்தர காலத்தை இரண்டு ஆண்டுகள்‌ தள்ளி 
வைத்து வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., 
திருநெல்வேலி மண்டலம்‌, திருநெல்வேலி. 


அரசாணை (ig) எம்‌ 673, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 15 டிசம்பர்‌ 2023, கார்த்திகை 29, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.,] 


No.II(2)/LWSD/42/2024.—sufiper) அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌. திருநெல்வேலி மண்டலம்‌, 
திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌, நெல்லை, சிதம்பரனார்‌, குமரி 
மாவட்ட அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ்‌ யூனியன்‌, திருநெல்வேலி 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 


சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 
10009 பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 


மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 14. மாரியப்பன்‌, ஒட்டுநர்‌ பணி எண்‌. 
7856) என்பவருக்கு நிர்வாகத்தால்‌ வழங்கப்பட்ட ஆணை எண்‌. 
டி1804/௪-20/ஒநது/தஅபோக/திலி/17, 16.10.2017 நாளிட்ட உத்தரவில்‌ 
ரூ.500/- அபராதம்‌ விதித்து வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து 
செய்து, மனுதாரரின்‌ சம்பளத்தில்‌ பிடித்தம்‌ செய்துள்ள ரூ.500/-ஐ 
திரும்ப வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
1023) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


அரசாணை (ig) என்‌ 674, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திரன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 15 டிசம்பர்‌ 2023, கார்த்திகை 29, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No.II(2)/LWSD/43/2024.—s Marr) அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ 
(திருநெல்வேலி) லிட்‌., திருநெல்வேலி மண்டலம்‌, திருநெல்வேலி 
என்ற நிர்வாகத்திற்கும்‌, நெல்லை, சிதம்பரனார்‌, குமரி மாவட்ட அரசு 
போக்குவரத்து எம்ப்ளாயீஸ்‌ யூனியன்‌, திருநெல்வேலி என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV/1947) 10 (1) 6) பிரிவிலும்‌, 10 (1) (69) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 5.முருகன்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 9411) 
என்பவருக்கு நிர்வாகத்தால்‌ வழங்கப்பட்ட ஆணை எண்‌, 
டி1295/௪-10/ஒநபி/தநா அபோக/திலி/2020, 24.08.2022 நாளிட்ட 
உத்தரவில்‌ வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன்‌ திரண்ட 
பயனுடன்‌ ஆறு மாதத்திற்கு நிறுத்தி வைத்த தண்டனையை ரத்து 
செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


ட்‌ அரசாணை (ig) எனச்‌ 681, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (த்‌ துறை, 15 டிசம்பர்‌ 2023, கார்த்திகை 29, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


14௦.1(2)/850/44/2024.- தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., திருநெல்வேலி மண்டலம்‌, 
திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌, நெல்லை, சிதம்பரனார்‌, குமரி 
மாவட்ட அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ்‌ யூனியன்‌, திருநெல்வேலி 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 


Jan. 17, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 21 


எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்ககாக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 
எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 14. மாரியப்பன்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 
7856) என்பவருக்கு நிர்வாகத்தால்‌ வழங்கப்பட்ட ஆணை எண்‌. 
டி1803/௪-20/ஒநது/தஅபோக/திலி/17, 16.10.2017 நாளிட்ட உத்தரவில்‌ 
ரூ.500/- அபராதம்‌ விதித்து வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து 
செய்து, மனுதாரரின்‌ சம்பளத்தில்‌ பிடித்தம்‌ செய்துள்ள ரூ.500/-ஐ 
திரும்ப வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 
[அரசானை (ig) ster 683, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 15 weg 2023, கார்த்திகை 29, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.,/ 


No.II(2)/LWSD/45/2024.—sfiper) அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌. திருநெல்வேலி மண்டலம்‌, 
திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌, நெல்லை, சிதம்பரனார்‌, குமரி 
மாவட்ட அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ்‌ யூனியன்‌, திருநெல்வேலி 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 10 (1) 
(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன 
தொழிற்தகராறு, திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ திரு. € முருகன்‌, ஒட்டுநர்‌ பணி எண்‌. 9258) 
என்பவருக்கு அலுவலக ஆணை  எண்‌,டி3806/௪-07/ஒரநபி/ 
தநாஅபோக/திலி/2021, 22.04.2022-ன்படி வருடாந்திர ஊதிய 
உயர்வினை அதன்‌ திரண்ட பயனின்றி ஒரு வருடத்திற்கு நிறுத்தி 
வைத்தும்‌, தற்காலிக வேலை நீக்க நாட்களை தகுதி வாய்ந்த 
விடுப்பாக வரைமுறைப்படுத்தி உத்தரவிட்டுள்ளதை ரத்து செய்து 
உத்தரவிடவும்‌, தற்காலிக வேலை நீக்கத்தில்‌ இருந்த நாட்களை 
நிறுவன நிலையாணை பிரிவு 17(4) (3)-ன்படி பணி நாட்களாக 
உத்தரவிட வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 


நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌, 
நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌. 

[அரசானை (ig) சனம்‌ 684, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 15 டிசம்பர்‌ 2023, கார்த்திகை 29, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 

14௦.1(2)/8/50/46/2024..- தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌ 
என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்‌ 
சங்கம்‌ (சி.ஐ.டி, நாகர்கோவில்‌ என்ற தொழிற்‌ சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது” என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌ 1947-ஆம்‌ ஆண்டு 
தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1) 
(௦) பிரிவிலும்‌, 10(1)(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு, தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ திரு. M. ஜோசப்‌ விர்ஜின்‌, நடத்துநர்‌ (பணி 
எண்‌.2305) என்பவருக்கு போதுமான விடுப்பு இருப்பில்‌ இருந்தும்‌ 
ஒருநாள்‌ (23.09.2019) விடுப்பு மனுவை நிராகரித்து சம்பளப்‌ பிடித்தம்‌ 
செய்ததை ரத்து செய்து அதனை தகுதியுள்ள விடுப்பாக மாற்றி 
சம்பளம்‌ வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌, 
நாகர்கோவில்‌. 
அரசாணை (ig) steer 695, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 20 டிசம்பர்‌ 2023, மார்கழி 4, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 

11௦.1(2)/ப//50/4772024.- தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌ 
என்ற நிர்வாகத்திற்கு எதிராக தமிழக அரசு போக்குவரத்து 
தொழிலாளர்‌ சங்கம்‌ (சி.ஐ.டி.யு) நாகர்கோவில்‌ என்ற தொழிற்‌ 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV/1947) 10(1)(6) பிரிவிலும்‌, 10((0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 

மனுதாரர்‌ திரு. பி. செல்வன்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌.10286) 

என்பவர்‌ 02.09.2015, 27.01.2016, 28.01.2016, 02.09.2016, 


26.10.2016, 27.10.2016, 23.06.2017, 09.05.2018, 10.05.2018, 
11.05.2018, 12.05.2018 மற்றும்‌ 09.01.2019 ஆகிய 12 நாட்கள்‌ 
விடுப்பு கோரி விண்ணப்பம்‌ அளித்தும்‌ அவருக்கு ஆப்சென்ட்‌ 


22 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


போட்டு நிர்வாகம்‌ சம்பளப்‌ பிடித்தம்‌ செய்ததை இரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (மதுரை) லிமிடெட்‌, 
திண்டுக்கல்‌ 
அரசானை (ig) stor 696, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (ரித்‌ துறை, 20 டீசுர்பர்‌ 2023, மார்கழி 4, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. ||(2)/ப4/50/48/2024.--இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக திண்டுக்கல்‌ தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து கழகம்‌ (மதுரை) லிமிடெட்‌, நிர்வாகத்திற்கும்‌ தேனி, 
தொழிலாளர்‌ சட்ட உரிமைகள்‌ தொழிற்‌ சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
திருச்சி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(0(0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ திருச்சி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


நீட்டிப்பு செய்தும்‌ பேருந்தின்‌ சேதாரத்‌ தொகையில்‌ ரூ.100/-ஐ 
சம்பளத்தில்‌ பிடித்தம்‌ செய்தும்‌ நிர்வாகம்‌ வழங்கிய 17.02.2018 
நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதா? ஆம்‌ எனில்‌ உரிய 
உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
1028) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு திருச்சி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 
குமார்‌ ஜயந்த்‌, ்‌ 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளா்‌ 
RURAL DEVELOPMENT AND PANCHAYAT RAJ 
DEPARTMENT 


Exclusion of certain lands from operation of the 
Tamil Nadu Panchayats Act. 


[G.O.Ms. No. 150, Rural Development and Panchayat Raj 
(505.3), 28th December 2023, மார்கழி 12, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. 1I(2)/RDPR/49/2024.—In exercise of the powers 
conferred by sub-section (2) of Section 125 of the 
Tamil Nadu Panchayats Act, 1994 (Tamil Nadu Act 21 of 1994), 
the Governor of Tamil Nadu hereby notifies that the land 
situated within the boundaries of Kaliyappanallur Village 
No. 37, Kaliappanallur Village Panchayat, Tharangambadi 
Taluk, Mayiladuthurai District with the total extent as mentioned 
in the Schedule be the same or a little more or less shall be 


எழுவினா excluded, from the operation of the said Act, with effect on and 
5 ae _ ‘ z from the date of publication of this notification in the Tamil Nadu 
மனுதாரர்‌ திரு. D. ராஜலிங்கம்‌, ஒட்டுநருக்கு (ப. எண்‌.56648) 
தினக்கூலி பயிற்சிக்காலத்தை இரண்டு வருட காலத்திற்கு Gov eninentGarene: 
SCHEDULE 


Mayiladuthurai District, Tharangambadi Taluk, 37, Kaliyappanallur Village, Kaliyappanallur Village Panchayat 


New 
No. Sub- 
division 
No. 


Total 
Extent 
(Hectare) 


Classification 


Extent with Boundaries (Survey Nos) 
drawn (Hectare) 
( ( 


Pa a |) |089 | 
303/2 303/3 Government Poramboke Road 0.67.0 0.45.0 603, 304 | 311, 310 | 302, 605 | 305 
அறிவிக்கை 
[G.O.Ms. No. 150, Rural Development and Panchayat Raj (505.3), 28th December 2023, மார்கழி 12, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2024,/ 


(4) 


1994 ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ (குமிழ்நாடு சட்டம்‌ 21/1994) பிரிவு 125 உட்பிரிவு (ன்‌ கீழ்‌ வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி 
தமிழக ஆளுநர்‌ அவர்கள்‌, இந்த அறிவிக்கை தமித்நாடு FAS Pld வெளியிடப்படும்‌ நாளிலிருந்து அட்டவணையில்‌ குறிக்கப்பட்டுள்ளவாறு, 
மயிலாடுதுறை மாவட்டம்‌, தரங்கம்பாடி வட்டம்‌, எண்‌.37, காழியப்பநல்லூர்‌ கிராம ஊராட்சி எல்லைக்குட்பட்ட பரப்பளவுக்கு சற்று ஏறவோ, 
தாழவோ உள்ள நிலத்தை, ஊராட்சி சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்படுகிறது என இதனால்‌ அறிவிக்கிறார்‌. 


அட்டவணை 
மயிலாடுதுறை மாவட்டம்‌, தரங்கம்பாடி வட்டம்‌, 37, காழியப்புநல்லூர்‌ கிராமம்‌, காழியப்புநல்லூர்‌ கிராம ஊராட்சி 


மொத்த வீஸ்தீரணம்‌ 
(ஹெக்டேறி 


புல | புதிய உட்பிரிவு வகைபாடு 
சண்‌, சகம்‌ 
(3) 


6007. 
டார @ | @ | 


அரசு புறம்‌ 
போக்கு சாலை 


ரிலக்களிக்கப்‌ 


படும்‌ விஸ்தீரணம்‌ - - - - 


நான்கு எல்லைகள்‌ (,ல எண்கள்‌) 


௫ ட 


( 
0.45.0 603, 304 | 311, 310 | 302, 605 


ப. செந்தில்குமார்‌, 
அரசு முதன்மைச்‌ செயலாசார்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


